தமிழ் வட்டெழுத்து 


ஆக்கியோன் 
இரா . கிருஷ்ணமூர்த்தி M. A. 


வெளியிட்டவர் 


இரா . கிருஷ்ண மூர்த்தி M.A. 
161, அண்ணாசாலை 

சென்னை -2 


முதற் பதிப்பு ஆகஸ்ட் 1980 


உரிமை : ஆசிரியருக்கே 


விலை : 5 ரூபாய் 


அச்சட்டோர் : 


மனோரமா பிரஸ் , ஜானி ஜான் கான் ரோடு சென்னை -14 


முன்னுரை 
தமிழ்மொழி மிக தொன்மையான மொழி , இம்மொழிக் 
குரிய எழுத்து வடிவம் எப்பொழுது தோன்றியது என்பது 
இன்னும் அறிஞர்களிடையே விவாதத்துக்குரியதாகவே 
இருக்கிறது . 

கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழ் தொல் எழுத்தியலில் 
பல புதிய கருத்துக்கள் தோன்றியுள்ளன . குறிப்பாக தமிழகக் 
குகைத்தளங்களில் ஏற்கெனவே கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் 
பிராமி கல்வெட்டுகளில் தமிழ்மொழிச் செய்திகளே அடங்கி 
யுள்ளன என்னும் திரு. ஐ . மகாதேவனது கருத்து மிக முக்கிய 


மானது . 


இவ்வெழுத்துக்கள் அசோகரது கல்வெட்டுகளில் எழுத 
உபயோகிக்கப்பட்ட பிராமி எழுத்துக்களைப் போன்று உள்ளன . 
ஆனால் தமிழ் மொழியின் ழ , ள , ன , ற போன்ற சிறப்பு 
எழுத்துக்கள் சேர்த்து வெட்டப்பட்டுள்ளன . இவ்வெழுத்துக்கள் 
தமிழி அல்லது தமிழ் பிராமி என்று வழங்கப்படுகின்றன . 

இவ்வெழுத்து முறையைக் குறித்து திரு . ஐ மகாதேவன் 
கீழ்க்கண்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளார் . 

1. இவ்வெழுத்து முறை கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னூறு 
ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் வழக்கத்தில் வந்திருக்க 
வேண்டும் . 

2. இவ்வெழுத்து முறையில் காலப்போக்கில் பல 
தல்கள் ஏற்பட்டுள்ளன . 
3. அரிக்கமேடு 

ஒடுகளிலுள்ள எழுத்துக்கள் 
அதுவரை ஏற்பட்ட மாறுதல்களுக்கு ஓர் எல்லைக்கோடாக 
அமைந்திருக்கிறது . 

4. அரிக்கமேடு எழுத்துக்களின் காலம் கி . பி . 1-2 - ம் 
நூற்றாண்டுகள் . 


மாறு 


UN CCT 


2 


5. அரிக்கமேடு எழுத்துக்களின் பின் கி.பி. 6 - ம் நூற்றாண்டு 
வரை பெரும் மாற்றங்கள் ஏற்பட வில்லை . புள்ளி இடும் முறை 
இக்காலத்தில்தான் தோன்றியது . 

இதுவரை கிடைத்துள்ள சான்றுகளின் படி , தமிழி எழுத் 
துக்கள் தான் , தமிழ்மொழியின் தொன்மையான எழுத்து வடிவம் 
என்று அறிஞர்கள் கருதுகின் றனர் . 

தமிழ் மொழிக்கு இக்காலத்திற்கு முன் , வேறு வகையான 
எழுத்து வடிவம் இருந்திருக்கலாம் அது பிற்காலத்தில் மறைந் 
திருக்கலாம் . உலகில் வேறு சில மொழிகளுக்கு அதுபோன்ற 
நிலை ஏற்பட்டதாக அறிஞர்கள் கருதுகின்றனர் . தமிழ்மொழிக்கு 
அதுபோன்ற எழுத்து வடிவம் இருந்து பிறகு மறைந்ததாக 
துவரையில் சான்றுகள் கிடைக்கவில்லை . 

தமிழி எழுத்திலிருந்து வட்டெழுத்தும் , தமிழ் எழுத்தும் 
காலப்போக்கில் 

பிரிந்து தனித்தன்மை பெற்றன . இதன் 
காலம் கி.பி. 3 - ம் நூற்றாண்டு என்று டாக்டர் நாகசாமி கருது 
கிறார் . அதற்கு அரச்சலூர் கல்வெட்டை சான்றாகக் கூறுகிறார் . 
கி.பி. 5,6 - ம் நூற்றாண்டுகளில் கலந்த எழுத்துக்கள் காணப்படுவ 
தாகவும் அதன் பிற்காலத்தில் இவை இரண்டும் தனித்தன்மை 
பெற்று இருப்பதாகவும் தொல் எழுத்தியல் அறிஞர்கள் 
கருதுகின் றனர் . 

வட்டெழுத்து . தமிழ் நாட்டில் சோழநாடு நீங்கலாகவும் 
கேரளத்திலும் பல நூற்றாண்டுகள் வழக்கத்தில் இருந்திருக் 
கிறது . சோழர்கள் பாண்டிய நாட்டை தங்கள் ஆட்சிக்குள் 
கொண்டுவந்த பின் இவ்வெழுத்து முறை அங்கும் செல்வாக் 
கிழந்தது . 12 - ம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இது செல்வாக் 
கிழந்தருக்கலாம் . 

சங்கம் வளர்த்த பாண்டியர் ஆட்சியில் இதுதான் அங்கீகாரம் 
பெற்ற எழுத்துமுறை . இந்த எழுத்து முறையை நம் 
மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடனே 
இப்புத்தத்தை வெளியிட்டுள்ளேன் . கடந்த மூன்று ஆண்டுக 
ளாக ஓய்வு நேரங்களில் , இந்த எழுத்துவடிவங்களை ஆராயத் 
தொடங்கினேன் . பெரும்பாலும் , வேள்விக்குடி செப்பேடுகள் , 
தளவாய்புரம் செப்பேடுகள் , சிவகாசி சாசனம் , ஸ்ரீ வரமங்கலம் 
சாசனம் , திருவல்லர் சாசனம் ஆகியவைகளிலிருந்தே எழுத்து 


3 


வடிவங்களை தேர்ந்து எடுத்து தொகுத்துள்ளேன் பாண்டியர் 
செப்பேடு பத்து என்ற புத்தகம் இதற்கு மிக உதவியாக 
இருந்தது . சில எழுத்து வடிவங்கள் பல புத்தகங்களையும் , படி 
எடுத்த பிரதிகளையும் ஆராய்ந்தும் கிடைக்கவில்லை . பிற்காலத்தல் 
கிடைத்தால் , அதை சேர்த்துக் கொள்ளலாம் . 

பல்லாயிரக்கணக்கான வட்டெழுத்துக் கல் வெட்டுகள் 
தமிழகத்தில் படி எடுக்கப்பட்டும் , அவை படிக்கப்படாமலும் , 
மைசூர் மத்திய தொல் பொருள் அலுவலகத்தில் உள்ளன . தமிழ் 
மக்களின் தொன்மையை உலகிற்கு தெரிவிக்க படியெடுக்கப்பட்ட 
பிரதிகளை , நன்கு படித்து ஆராய்ந்து புத்தகங்களாக வெளியிட 
வேண்டும் . வட்டெழுத்து கல்வெட்டுகளை படிக்க மாணவர் 
களுக்கு இப்புத்தகம் உதவினால் என் குறிக்கோள் வெற்றிபெற்ற 
தாகக் கருதுவேன் . 

இரா . கிருஷ்ணமூர்த்தி 


தமிழ் வட்டெழுத்து 
தமிழ் மொழியின் , தொன்மை எழுத்து வடிவங்களுள் 
ஒன்றாகத் திகழும் பெருமை பெற்றது வட்டெழுத்து . இதன் 
தோற்றம் குறித்து ஆராய்வோம் . 


தோற்றம் : 

வளைந்த கோடுகளையே அதிகமாகப் பெற்றிருந்ததால் இந்த 
வகை எழுத்திற்கு வட்டெழுத்து , வட்டம் என்ற பெயர்கள் 
உண்டாயின . இவ்வெழுத்திற்கு " தெக்கன் மலையாளம் " , 
நானா மோனம் " என்ற பெயர்களும் உண்டு . கிரந்த எழுத்துக்கள் 
கலக்காத வட்டெழுத்தின் ஒருவகைதான் கோலெழுத்து , 
கோலெழுத்தை மலையாளத்தவர்களில் ஒருபகுதியினர் பயன் 
படுத்தி வந்ததாக தொல்லியில் அறிஞர் திரு . தி . நா . சுப்ரமணியம் 
கூறியுள்ளார் . 


வட்டெழுத்தின் தோற்றம் குறித்து இந்த நூற்றாண்டின் 
ஆரம்பத்தில் அறிஞர்களிடையே பல மாறுபட்ட கருத்துக்கள் 
நிலவின . ஆனால் சமீப காலமாக , தொல் பொருள் துறையினர் 
ஏராளமாக நடுகற்களைக் கண்டுபிடித்து அதிலுள்ள வட்டெழுத் 
துக்களைப்படி எடுதத பின்னர் , வட்டெழுத்தின் தோற்றம் 
குறித்து தோன்றிய சந்தேகங்கள் மாறிவிட்டன . வட்டெழுத்தின் 
தோற்றம் குறித்து டாக்டர் நாகசாமி கூறியுள்ள கருத்தை கீழே 
கொடுத்துள்ளேன் , 

அண்மையில் வட ஆற்காடு மாவட்டத்தில் தமிழ் நாடு அரசு 
தொல்பொருள் ஆய்வுத்துறை பல நடுகற்களைப் படி எடுத்தது 
இவை கி.பி. 6 - ம் நூற்றாண்டிலிருந்து 9 - ம் நூற்றாண்டுக்கு உட் 
பட்ட காலத்தைச் சார்ந்தவை . அவற்றில் பெரும்பாலானவை 
வட்டெழுத்தல் உள்ளன . கி.பி. 5 - ம் நூற்றாண்டைச் சார்ந்த 
தாகக் காணப்படும் இரு நடுகற்கள் தர்மபுரி மாவட்டம் இருளப் 
பட்டி என்னும் இடத்தில் இருந்து கிடைத்தன . இவையும் 
வட்டெழுத்தில் உள்ளன . அண்மையில் கண்டு பிடிக்கப்பட்ட 
கல்வெட்டுகள் பண்டைத் தமிழி எழுத்தில் இருந்துதான் , வட் 
டெழுத்து வளர்ந்தது என்று தெளிவாகக் குறிக்கின்றன , ஆதலின் 


5 


வட்டெழுத்தின் வளர்ச்சியைக் குறித்து இனி ஐயப் பாட்டுக்கே 
இடமில்லை . தமிழி எழுத்துக்கள் படிப்படியாக . வட்டெழுத்தாக 
மலர்வதை ஒவ்வொரு எழுத்திலும் காட்டலாம் . 


இது காறும் வட்டெழுத்தில் . காலத்தால் முற் பட்டதாகக் 
கருதப்பட்டது செஞ்சியின் அருகில் திருநாதர் குன்று என்ற 
இடத்தில் கிடைத்த கல் வெட்டாகும் . இது கி.பி. 5 - ம் நூற்றாண் 
டைச் சார்ந்ததாகக் கருதப்பட்டது . ஆனால் அண்மையில் கண்டு 
பிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இதைக்காட்டிலும் தொன்மை 
யானவை . இவற்றில் பலவற்றை கவனித்தால் , இவை தனி வட் 
டெழுத்தில் எழுதப்படவில்லை என்றும் , வட்டெழுத்தும் தமிழும் 
கலந்தே எழுதப்பட்டுள்ளன என்பதும் தெளிவாகிறது . 
இதன் 
அடிப்படையில் காணும்போது , அரச்சலூரில் உள்ள கல்வெட்டு 
இரு எழுத்துக்களின் தொடக்கத்தையும் காட்டுகிறது . இரண்டும் 
ஒரே கல்வெட்டில் கலந்தே எழுதப்பட்டுள்ளதையும் , இங்கு 
காண்கிறோம் . ஆதலின் வட்டெழுத்து கி.பி. 3 - ம் நூற்றாண்டி 
லிருந்து தமிழகத்தில் வழக்கில் வந்தது என்று கூறலாம் . 

( ஆதாரம் : கல்வெட்டியல் ) 


திரு . ஐ . 


மாக்தேவன் அவர்கள் வட்டெழுத்தைக் குறித்து 
கீழ்க்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார் . 

தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறித்து சமீப காலத்தில் பல 
புதிய கண்டுபிடிப்புகளின் காரணமாக , வட்டெழுத்தின் தோற்றத் 
தைக் குறித்து ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்ந்துள்ளன . தமிழ் - 
பிராமி எழுத்துக்களே காலப்போக்கில் மாறுதல் அடைந்து வட் 
டெழுத்தாக உருவெடுத்தது . தமிழ் - பிராமி எழுத்திலிருந்து 
எந்தக் காலத்தில் வட்டெழுத்து பிரிந்து தனித்தன்மை அடைந்தது 
என்று அறுதியிட்டுக் கூற முடியாது . வேண்டுமானால் , பல்லவர் 
களின் ஆட்சிக்கால ஆரம்பத்தில் ( கி.பி. 600 ) இந்த மாறுபாடு 
ஏற்பட்டிருக்காலம் . 

( ஆதாரம் : தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் - ஐராவதம் மகாதேவன் ) 
மேலே குறிப்பிட்டுள்ள கருத்திற்கு மாறுபட்ட கருத்தை 
திரு . வி . இராமமூர்த்தி எம்.ஏ. கூறுகிறார் . 

பொதுவாக பிராமி எழுத்துக்கள் அனைத்தும் சமண அல்லது 
பௌத்த சமயச் சார்புடைய கல்வெட்டுக்களிலே காணப்படு 


6 


கின் றன் 


வேயன்றி , வேறு பொதுக் கல்வெட்டுச் சான்று எதிலும் 
காணப்படவில்லை . எனவே இதனைக் கொண்டு பழந்தமிழ் எழுத் 
துக்கள் பிராமி எழுத்துக்களே என்று - முடிவு கட்டுதல் தவறே 
யாகும் . மேலும் இக்கல்வெட்டுக்களில் பிராகிருத மொழியின் 
ஆற்றலும் இல்லை என்று சொல்வதற்கில்லை . தமிழுக்கே உரிய 
எழுத்துக்களாக இவற்றில் ள , ழ , ற , ன ஆகிய நான்கு மட்டுமே 
தனிப்பட்ட முறையில் கையாளப்படுகின்றன . இவற்றைத் தவிர , 
மற்றொரு சிறப்பு வடிவம் ம இது அசோகரது பிராமி எழுத்தைப் 
போலில்லை . 


எனவே மாவின் வடிவம் தமிழ் கல்வெட்டுக்களுக்கே உரிய 
சிறப்பு வடிவமாக காணப்படுகிறது . மற்றபடி , உயிரெழுத்துக்கள் 
ஒன்பதும் , மெய்யெழுத்துக்கள் பதினான்கும் இரண்டிற்கும் பொது 
வாகவே உள்ளன . உச்சரிப்பில் இவை வடமொழி , பிராகிருதம் , 
தமிழ் ஆகியவற்றிற்கிடையே வேறுபாடு பெறவில்லையா தலால் , 
வற்றை தமிழ் பிராமியில் அசோகனது சாசன முறையிலே 
கையாளப்படுகின்றன . தமிழின் சிறப்பு எழுத்துக்களாக 
மு , ள , ற , ன ஆகியவற்றிற்கு அசோக பிராமியில் காணப்படாத 
வடிவத்தை கையாண்டிருப்பது ஒன்றே பிராமி பழந்தமிழ் 
எழுத்து ஆகாது என்பதைத் தெளிவாக்குகிறது . இதனை திரு .. 
கே . ஜி . கிருஷ்ணனும் தனது கட்டுரை ஒன்றில் சுட்டிக் காட்டி , 
இவை வேறொரு மொழியின் வரி வடிவத்திலிருந்து பெறப்பட்ட 
வையாகலாம் என்றும் , அந்த மூலவடிவம் கண்டுபிடிக்கப்பட . 
வேண்டியது எனவும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு நோக்கத்தக்கது 
( Studies in Indian Epigraphy - Vol . 1 Page 29-30 ) 


வளர்ச்சி : 


வட்டெழுத்து கி.பி. 3- ம் நூற்றாண்டில் தமிழ் பிராமியி 
லிருந்து பிரியத் தொடங்கி கி.பி. 6- ம் நூற்றாண்டில் தனித்தன்மை 
பெற்றதாகக் கருதலாம் . 

வட்டெழு ததின் ஆரம்ப நிலையைத் தெரிந்து கொள்ள , நடு 
கற்களே பெரிதும் உதவுகின்றன . போரில் இறந்த வீரர்களின் 
நினைவாக கல்நட்டு வழிபடுவது பண்டைய தமிழ் மரபு . ஊர் 
மக்களால் எடுக்கப்பட்ட இக்கற்களில் , அந்த ஊரில் அக்காலத்தில் 
வழக்கிலிருந்த எழுத்து முறையைப் பயன்படுத்தி இறந்த வீரனைப் 


7 


வட 


பற்றிய செய்தி எழுதியுள்ளார்கள் . இந்த நடுகற்கள் , 
ஆற்காடு , தென் ஆற்காடு , தர்மபுரி , கோவை ஆகிய மாவட்டங் 
களிலும் செங்கற்பட்டின் மேலைப்பகுதியிலும் கிடைத்துள்ளன . 
ஆனால் சோழர் காலத்திய வட்டெழுத்து நடுகல் எதுவும் கிடைக்க 
வில்லை . 


வட்டெழுத்தின் வளர்ச்சியைக்குறித்து ஆராயும் போது , 
அக்காலத்தில் தமிழகத்தின் அரசியல் நிலையைக் குறித்து கவனிக்க 
வேண்டும் . கி.பி. 6 - ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் , களப்பிரரை 

று பாண்டியர்கள் , தங்கள் ஆட்சியை மீண்டும் பாண்டிய 
நாட்டில் நிலைபெறச் செய்தனர் . ஆட்சியைப் பிடித்த பாண்டியர் . 
தங்கள் பேரரசை கொங்கு நாட்டின் வடபகுதி வரை பரப்பினர் . 
இவர்கள் ஆட்சிக்காலம் சுமார் கி.பி. 550 முதல் கி.பி. 950 வரை 
நீடித்தது . கடுங்கோன் வழிவந்த பாண்டிய முதற்பேரரசு என்று 
சரித்திர ஆசிரியர்கள் கூறுவர் . 


ஏறக்குறைய இதே காலத்தில் தொண்டை நாட்டில் பல்லவ 
மரபினர் ஆட்சிக்கு வந்தனர் . இவர்களது ஆட்சி ஏறக்குறைய 
முன்னூறு ஆண்டுகள் நிலைபெற்று , ஒன்பதாம் நூற்றாண்டு பிற் 
பகுதியில் வீழ்ச்சியுற்றது . 


கி . பி . 6 - ம் நுற்றாண்டிலிருந்து 9 - ம் நுற்றாண்டு வரை 
பாண்டியர் ஆண்ட பகுதிகளிலும் , வட ஆற்காடு மாவட்டத்தின் 
மேற்குப் பகுதிகளிலும் வட்டெழுத்து வழக்கிலிருந்திருக்கிறது . 
பாண்டியர் ஆட்சி காலத்தில் வட்டெழுத்தே அரசு அங்கீகாரம் 
பெற்ற எழுத்து முறையாக இருந்திருக்கிறது . பாண்டிய நாட்டில் 
7 - ம் நூற்றாண்டிலிருந்து வட்டெழுத்து கல்வெட்டுகள் கிடைக் 
கின்றன . 8- ம் நூற்றாண்டில் கிடைத்துள்ள சாஸனங்களில் வட் 
டெழுத்து நன்கு வளர்ச்சியடைந்து ஒரு தனி வடிவத்தைப் பெற்ற 
தாகவும் , இச்சாஸனங்களில் ங , லு , து , று ஆகிய எழுத்துக்கள் 
ஒன்றுக்கொன்று வேறுபாடுகள் விளங்கும்படி உள்ளன வென்று 
தொல்லெழுத்து அறிஞர் திரு . தி . நா . சுப்ரமணியம் கூறியுள்ளார் 

( ஆதாரம் பண்டைத் தமிழ் எழுத்துக்கள் ) 


8 - ம் 9 - ம் நுற்றாண்டு பாண்டியர் காலத்திய செப்பேடுகள் 
அனைத்தும் வட்டெழுத்தில் உள்ளன . செப்பேடுகள் அரசனால் 
அளிக்கப்படுபவை . இதனால் வட்டெழுத்து பாண்டியன் அவையில் 


18 


சிறப்புற்றிருந்தது என்பது புலப்படுகிறது . பாண்டிய நாட்டில் 
கி . பி . 1000 ம் ஆண்டுவரை வட்டெழுத்தில் சாஸனங்கள் எழுதப் 
பட்டுள்ளன . இக்காலத்திற்குப் பிறகு தமிழ் எழுத்துக்களில் தான் 
சாஸனங்கள் பாண்டிய நாட்டில் எழுதப்பட்டன . 

ஆனால் கொங்கு நாட்டில் ஏறக்குறைய கி . பி . 1080 - ம் 
ஆண்டு வரையிலும் அந்நாட்டு மன்னர்களின் சாஸனங்கள் , 
வட்டெழுத்தில் காணப்படுகின்றன . கொங்கு மன்னர்கள் சேர 
நாட்டு அரசின் கிளைவழியினராகக் கருதப்படுபவர்கள் . எனவே 
அவர்கள் தொடக்க காலத்தில் வட்டெழுத்துக்களையே பயன் 
படுத்தினர் . கி.பி. 1080 -வரை கொங்கு நாட்டை ஆண்ட அரசர்கள் 
வீரசோழ கலிமூர்க்கன் , கலிமூர்க்க விக்கிரம சோழன் , ஆகியோ 
ராவர் , 


வட்டெழுத்தின் வளர்ச்சியைப் பாண்டியர்களே பெரிதும் 
ஊக்குவித்ததிருக்கின்றனர் . தமிழ்நாட்டிலே பாண்டிய நாடு 
தான் , செந்தமிழ் நாடு என்று சிறப்பித்துப் பேசப்பட்டது , 
தன்ணார் தமிழ் அளிக்கும் தண்பாண்டிய நாடு என்பது 
மாணிக்கவாசகர் வாக்கு . சங்கம் நிறுவி தமிழ் வளர்த்தனர் 
பாண்டியர் . தமிழை வளர்த்த பாண்டியர்கள் , வட்டெழுத்தையும் 
வளர்த்தனர் . 

வட்டெழுத்து , தமிழகத்தில் கன்னியாகுமரி , திருநெல்வேலி 
ராமநாதபுரம் , மதுரை , கோவை , சேலம் , தர்மபுரி , வடஆற்காடு 
தென் ஆற்காடு ஆகிய பகுதிகளிலும் , செங்கற்பட்டு மாவட்டத் 
தின் சில இடங்களிலும் வழக்கத்தில இருந்திருக்கிறது . சோழ 
நாட்டின் பகுதிகளான திருச்சி , தஞ்சை மாவட்டங்களில் வழக் 
கில் இருந்ததில்லை . பெரும் பான்மையாக தென்பாண்டி நாட்டி 
லும் சேர நாட்டிலும் வழக்கிலிருந்த இவ்வட்டெழுத்து கோவை , 
சேலம் , தர்மபுரி மாவட்டங்களில் பயன்படுத்தப் பட்டிருப்பது 
கோவை , சேலம் மாவட்டங்களில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட 
சேரர்கள் ஆட்சியின் செல்வாக்கினால் இருந்திருக்கலாம் என்றும் 
கருதப்படுகிறது . 


மேலும் தமிழ் நாட்டில் மட்டுமல்லாமல் , கர்நாடகா மாநிலத் 
தில் , கோலார் பகுதி வரையிலும் இவ்வட்டெழுத்து நடுகற்கள் 
கிடைத்துள்ளள . மலபார் பகுதிகளில் , இந்து அரசர்கள் வட் 
டெழுத்தைப் பல நூற்றாண்டு காலம் பயன்படுத்தியதாகவும் , 


9 


அதுதான் பிற்காலத்தில் கோலெழுத்தாகிய தென்றும் , இவ்வெழுத் 
திலே தான் இந்த அரசர்கள் . சாஸனங்களை எழுதினர் என்றும் 
திரு . பர்நல் கருதுகிறார் . 
( ஆதாரம் Elements of Indian Paleography by A.C. Burnell 1894 ) 
முடிவு : 

பாண்டிய நாட்டில் மிகச் செல்வாக்குடன் திகழ்ந்த வட் 
டெழுத்து பாண்டிய நாட்டைச் சோழர்கள் கைப்பற்றிய பிறகு 
வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது . 

பிற்காலச் சோழர் குலத்தைச் சேர்ந்த முதலாம் பராந்தக 
சோழன் பாண்டிய நாட்டை கி.பி. 910 ஆண்டுக்குப் பிறகு கைப் 
பற்றியதாகக் கருதப்படுகிறது . அவன் தன்னை மதுரை கொண்ட 
பரகேசரி என்று கூறிக் கொள்கிறான் , அவன் காலத்திலிருந்து 
சோழர் ஆதிக்கம் பாண்டிய நாட்டில் பரவத் தொடங்கியது . 
இராசராசன் காலத்தில் தான் பாண்டிய நாடு முழுமையும் சோழர் 
ஆதிக்கத்தின் கீழ் வந்தது . 

சோழர் ஆட்சி காலத்தில் வட்டெழுத்தின் மதிப்பு குறையத் 
தொடங்கியது . சிறிது காலம் சோழர்களும் வட்டெழுத்தையே 
பாண்டிய நாட்டில் பயன்படுத்தினர் . கி.பி. 12 -ம் நூற்றாண்டில் 
பாண்டியர் பகுதிகளிலிருந்தும் வட்டெழுத்து மறைந்து விட்ட 
தாகக் கருதப்படுகிறது . சுமார் கி.பி. 1387 - ம் ஆண்டில் பராக்கிரம் 
பாண்டிய தேவர் திருக்குற்றால நாதஸ்வாமி கோயிலின் கர்ப்பக் 
கிருகத்தைப் புதுப்பித்தார் . அப்போது அதன் சுவர்களில் இருந்த 
சாஸனங்களை தனியாகப் பெயர்த்தெழுதிக்கொண்டு , கட்டிடம் 
முடிந்தபின் மறுபடியும் , அந்த சாஸனங்களை செதுக்கியுள்ளார் . 
பழைய சுவரிலுள்ள கல்வெட்டு ஒன்று வட்டெழுததாக இருந்த 
தால் , ஒருவரும் படிக்க முடியாததால் , அந்த எழுத்தை மட்டும் 
விட்டு விட்டதாகவும் , கல்வெட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது . 
இதனால் பாண்டிய நாட்டில் 14 - ம் நூற்றாண்டில் வட்டெழுத்து 
வழக்கிலில்லை என்று கருதவேண்டியுள்ளது . வட்டெழுத்து பிற் 

சாஸனங்களில் ந , ப , ம , ய , ல , வ , ஆகிய எழுத்துக்கள் 
ஒரே விதமான உருவங்களை பெற்றிருந்தமையால் , இவ்வெழுத்தை 
சந்தர்ப்பத்தை ஒட்டியே வாசிக்க வேண்டுமென்றும் , இதனால் 
இவ்வெழுத்து முறை வழக்கொழிந்திருக்கலாம் என்று . திரு . 
தி.நா. சுப்ரமணியம் கருதுகிறார் . வட்டெ ழுக்து பல சிறப்பு 
அம்சங்கள் பொருந்தியது , தமிழ் நாடு சிறப்புற்று இருந்த 
காலத்தில் வழங்கிய எழுத்து முறையை நாம் மறந்து விட 
முடியாது . 


கால 


உயிர் எழுத்துக்கள் 
தமிழ் மொழிக்கு பன்னிரென்டு உயிர் எழுத்துக்கள் உள்ளன . 
தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் 

ஔகார விறுவாய் 
பன்னிரெழுத்து முயிரென மொழிப் 
என்ற சூத்திரம் உள்ளது . இதற்கு இளம்பூரணர் , ஒளகாரமாகிய 
இறுதியையுடைய பன்னிரெண்டு எழுத்தினையும் உயிரென்று 
கூறியுள்ளார் . 

ஆனால் , தமிழ் வட்டெழுத்திலோ . பதினொன்று உயிர் எழுத்து 
வடிவங்களே உள்ளன . " ஔ " வடிவம் இல்லை . பண்டைத்தமிழ் 
எழுத்துக்கள் என்ற புத்தகத்தில் வட்டெழுத்துக்களின் வடிவங் 
களைக் கொடுத்துள்ள திரு . தி . ந . சுப்ரமணியன் ஒள எழுத்து 
வடிவம் இருப்பதாகக் குறிப்பிடவில்லை. 

திருவிதாங்கூர் இராஜ்ஜியத்தில் கண்டெடிக்கப்பட்ட 
வட்டெழுத்துச் செப்பேடுகளை படித்த திரு . கோபிநாதராவ் தான் 
வெளிட்ட வட்டெழுத்து அட்டவணையில் ஔ வடிவம் இருப்ப 
தாகக் குறிப்பிடவில்லை. (Ref . Travancore Archeological Series 
Vol . II & III ) , 

ஊகார உயிர் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களைப் 
போல் அல்லாமல் உகரத்தின் அருகில் கால் வாங்கப்பட்டு ஊகார 
மாக வாசிக்கப்படுகிறது . 

எகரம் ஏகாரத்திற்கு உட்புள்ளி வைத்து மாறுதல் காட்டப் 
படுகிறது . 

உயிரெழுத்து , எகரக்குறிக்கு . எகரத்தின் உள்ளே புள்ளி 
வைக்கப்பட்டிருக்கிறது , ஏகாரத்தைக் குறிக்க புள்ளி இல்லை . 
இதேபோல் , ஒகரம் , ஓகாரத்தின் 

வே 

வறுபாட்டைக் குறிக்க 
புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளது . 

ஒகரத்தின் வெளியே புள்ளி வைத்தால் அது குறிலும் 
புள்ளி இல்லாவிட்டால் அது நெடிலையும் குறிக்கும் . 
தொல்காப்பியத்தில் , 

மெய்யின் இயற்கை புள்ளியொடு நிலையல் " 


உகர . ஊகார 


11 


என்ற சூத்திரத்திற்குபின் . 

எகர ஒகரத்தியற்கையு மற்றே 
என்ற சூத்திரம் உள்ளது . 

இதன் பொருளாவது , எகர . ஓகரங்களுக்கும் , ஏகார 
ஓகாரங்களுக்கும் எழுத்து வடிவில் வேற்றுமை உண்டு . எகர 
ஓகரங்களுக்கு புள்ளியும் , ஏகார ஓகாரங்களுக்கு புள்ளி இல்லா 
மலும் இருக்கின்றன என்பதாகும் . வட்டெழுத்தில் உயிர் 
எழுத்துக்களும் , உயிர்மெய் எழுத்துக்களும் இந்த விதிப்படி 
எழுதப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது . 

இந்த வடிவ ஒற்றுமையைக் குறிக்கும் ஒரு பழைய வெண் 
பாவைக் கவனிப்போம் . 

நேரிழையார் கூந்தலினோர் புள்ளிபெற நீண்மரமாம் 

நீர் நிலையார் புள்ளி பெற நெருப்பாம் " 
என்பது தண்டியலங்கார ஆசிரியர் மாத்திரை சுருக்கத்திற்கு " 

" 
காட்டிய மேற்கோள் வெண்பா பகுதியாகும் . 

இங்கு நேரிழையார் கூந்தல் --ஓதி : அது புள்ளி பெறவே 
ஓதி என்றாகி மரத்தைக் குறிக்கும் . 

நீர் நிலை - ஏரி ; அது புள்ளி பெறவே எரி என்றாகி 
நெருப்பைக் குறிக்கும் . எகர , ஒகர உயிர்கள் புள்ளிபெற எழுதப் 
பெற்று வந்த பழைய வழக்கு இப்பாடலின் கருத்தாக அமைந் 
துள்ளது . 

( ஆதாரம் : டாக்டர் ந . சுப்புரெட்டியார் ] 


நன்னூல் எழுத்ததிகாரத்தில் , உருவம் என்ற தலைப்பில் 
வந்துள்ள சூத்திரத்தை கவனிப்போம் . 

தொல்லை வடிவின வெல்லா வெழுத்து மாண்டெய்து மெகர 
வொகர மெய்புள்ளி 

இதன் கருத்தாவது , எல்லா எழுத்துக்களும் , பண்டைக் 
காலந்தொட்டு பல்வேறு வகையில் எழுதி வழங்கும் வடிவினதாக 
இருந்தது . அந்த வடிவங்களில் எ கரங்களும் , ஒ கரங்களும் 
மற்றும் மெய்யெழுத்துக்களும் புள்ளி பெற்று இயங்கின. 


12 


இச்சூத்திரம் வட்டெழுத்தை அடிப்படையாக வைத்தே 
எழுதப்பட்டிருக்க வேண்டும் . 

(நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் கொங்கு நாட்டைச் 
சேர்ந்தவர் என்றும் கொங்கு மண்டலச் சதகச் செய்யுள் கூறு 
கிறது . இவரது காலம் 12 - ம் நூற்றாண்டு என்று கருதப்படு 
கிறது . 11 - ம் நூற்றாண்டு வரை கொங்கு நாட்டில் கொங்கு 
மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளனர் . ஆகையால் நன்னூல் 
இயற்றிய காலத்தில் கொங்கு மண்டலத்தில் வட்டெழுத்து 
வழக்கில் இருந்திருக்க வேண்டும் என்று கருத இடமுண்டு . ) 


உயிரெழுத்துக்கள் 
தமிழ் 

தற்காலம் 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


1 ) அ 
உ ஆ 


2 


3 


இ 


4 


ஈ 


5 


உ 


O) 


ஊ 


7 


6.எ 
8 ஏ 


உயிரெழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

சுசீந்திரம் 
9 

ஐ ஸ்தாணுநாத 

சுவாமி கோயில் 
10 

ஒ 


11 


2 ஓ 

ஒள 


12 


இல்லை 


ஆய்த எழுத்து 


O 


1 


இல்லை 


ஆயுத எழுத்து 
தொல்காப்பியத்தில் , 

எழுத்தெனப்படுவ 
அகரமுத னகர விறுவாய் 
முப்ப தென்ப 
சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே . 
அவை தாம் 
குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஆய்தமென்ற 
முப்பாற் புள்ளியு மெழுத்தோ ரன்ன . 


இதில் ஆய்தமென்ற முப்பாற் புள்ளியை கூறப்பட்டுள்ளது . 
வட்டெழுத்தில் ஆய்த எழுத்து வடிவம் இல்லை . திரு . தி . நா . சுப்ர 
மணியன் திரு . கோபிநாத ராவ் ஆகியோர் வட்டெழுத்தில் ஆயூத 
எழுத்து இருப்பதாகக் குறிப்பிடவில்லை . 


இதுபோன்ற வடிவம் தமிழக குகை படிவங்களில் உள்ளன . 
அவைகளை இ யென்று படிக்கப்படுகிறது . 

இதுபோன்ற வடிவம் சாதவாகனர் காலத்திலும் , பல்லவர் 
ட்சி ஆரம்ப காலத்திலும் காணப்படுவதாக திரு . சீனிவாத 
மூர்த்தி கூறியுள்ளார் . ( Ref . Indian Epigraphy and South Indian 
Scripts by C. Sivaramamurthy M.A. , 1966 ) இவ்வெழுத்தை இகர 
மாகவே படிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் . 


மெய்யெழுத்து 


வட்டெழுத்தில் , மெய்யெழுத்துகள் புள்ளியுடனும் , புள்ளி 
இல்லாமலும் உள்ளன . 

• மெய்யின் இயல்பு புள்ளியுடன் நிலையல் 
என்ற தொல்காப்பிய விதிப்படி பல செப்பேடுகளில் மெய்யெழு 
த்துகள் உள்ளன . 

செப்பேடுகள் அரசர்களின் எழுத்தர்களால் எழுதப்படு 
வதால் , அவைகள் இலக்கண முறைப்படி எழுதப்பட்டன என்றே 
கொள்ள வேண்டும் , கல்வெட்டுகளில் புள்ளியிடும் வழக்கம் 
பெரும்பாலும் இல்லை , ஒருகால் கல்லில் புள்ளி செதுக்கும்போது 
அது கல் சிதைவுக்குக் காரணமாகக் கூடும் என்று கருதி புள்ளி 
இடாமல் விட்டிருக்கலாம் . 

மகரத்திற்கும் , பகரத்திற்கும் உள்ள வேற்றுமையை தொல் 
காப்பியர் , 

உட்பெரு புள்ளி உருவாகும்மே 
என்று கூறியுள்ளார் . 

மகரத்திற்கு உட்புள்ளி உண்டென்றும் , பகரத்திற்கு உட் 
புள்ளி கிடையாது என்பதும் இதன் கருத்து 

மகரத்தின் உள்ளே , புள்ளி போன்ற அமைப்பு இருப்பதைக் 
காணலாம் . இந்தப் புள்ளி பகரத்தில் இல்லை . 

தமிழ் எழுத்தில் 18 மெய்யெழுத்து இருப்பது போல் . 
வட்டெழுத்திலும் 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன . 


17 


மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 
க் 


1 


2 


3 


4 


5 


பங் 
33 ச் 
குஞ் 

ட்L 
6 S ண் 
7 3 3 த் 
82 ந் 
9 


9 


ப 


2 : 


18 


மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்காலதி 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 
ம் 


11 


100 

ய் 
12 1 ர் 
13 லல் 

வ் 
15 | ழ் 

ள் 
17 8 

S ற் 
18 y ன் 


14 


16 


உயிர் மெய் எழுத்துக்கள் 


ட்டெழுத்தில் , உயிர்மெய் எழுத்துக்கள் , தொல்காப்பிய 
சூத்திரப்படி அமைந்துள்ளன . 


அச்சூத்திரமாவது : 


புள்ளி இல்லா எல்லா மெய்யும் 
உருவுரு வாகி யகரமொடு யிர்த்தலும் 
ஏனை யுயிரோடு உருவு திரிந் துயிர்த்தலும் 
ஆயீ ரியல வுயிர்த்த லாறே . 


எல்லா மெய்களும் புள்ளி இல்லையாம் படியாகதத்தம் 
முன்னை வடிவே இன்னும் வடிவாக , அகரத்தோடு கூடி ஒலித் 
தலும் ஒழிந்த உயிர்களோடு இயல்புடைய ஒலிக்கும் முறைமை 

- 
என்று இளம்பூரணர் கூறியுள்ளார் . 


உருவு திரிந்து உயிர்த்தல் , என்பதற்கு , மேலும் கீழும் 
விலங்கு பெற்றம் ; கோடு பெற்றும் , புள்ளி பெற்றும் , புள்ளியும் 
கோடும் உடன் பெற்றும் விளங்குகின்றன என்று விளக்கம் 
கூறப் பட்டுள்ளது . 


கி , கீ முதலியன மேல் விலங்கு பெற்றன என்றும் கு 
முதலியன கீழ்விலங்கு பெற்றன என்றும் உரை ஆசிரியர் கூறி 
யுள்ளார் . வட்ழுெத்தில் இதைப்போன்ற வடிவங்களைக்காணலாம் 


இக்காலத்தில் கால் அல்லது தீர்க்கம் என்று எழுதப்படுவது 
அக்காலத்தில் கோடு என்று வழங்கி வந்தது , அதை வட்டெழுத் 
தில் எழுதினர் 

சா என்பது ச என்று எழுதப்பட்டது . இதையே கோடு 
பெற்று உயிர்த்தல் என்று கூறினர் . 


உயிர்மெய் யெழுத்துக்களில் , எகர ஒகரங்கள் புள்ளி பெற்றும் 
புள்ளியும் கோடும் பெற்றும் எழுதப் பெற்றன . 


20 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்காலு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 

க 


3 
21 கா 
31 
1 

கீ 


கி 


4 


5 


கு 


6 * கூ 
7 * கெ 
8 கே 


21 


கெ , கொ , வடிவமைப்புக்கள் வட்ழுெத்தில் உள்ளன , 
ஔ எழுத்து வடிவம் வட்டெழுத்தில் இல்லை . அதேபோல் 
இவ்வுயிருடன் புணர்ந்த உயிர் மெய்யெழுத்து வடிவங்களும் 
காணப்படவில்லை . . இவ்வடிவம் பத்தாம் நூற்றாண்டு இராச 
ராசன் கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களிலும் காணப்படவில்லை . 


( Ref. Scripts in and around India - 1960 by Mr. K. Kannian ) 


பல்லவர் காலத்தில் 8 ஆம் நூற்றாண்டில் இடப்புறம் ஒரு 
கொம்பும் வலப்புறம் - ஒற்றை வளைவு கொண்ட கோடுமாக 
இதனை எழுதியதாகவும் 11 ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தி 
லும் பிறகு விஜயநகர அரசர்கள் காலத்திலும் வலப்புறம் 
ஒற்றை வளைவுடன் கூடிய அக்கோடு ள அமைதியினைப் பெற்று 
விட்டதாக திரு . சி . சிவராமமூர்த்தி கூறுகிறார் . 

( ஆதாரம் - கல்வெட்டுகளும் , எழுத்துக்களும் ) 


தற்காலத் தமிழ் எழுத்துக்களில் , கீழே குறிக்கப்பட்டுள்ள 
உயிர்மெய் எழுத்து வடிவங்கள் தனித்தன்மையின . இவ்வெழுத் 
துக்களைப் பயன்படுத்தி எழுதப்படும் சொற்கள் அரிது ; அல்லது 
இல்லை என்றே சொல்லலாம் . 


அவை இரண்டு வகைப்படும் . 


உகர வரிசையில் : 


நு , து 


ஊகார வரிசையில் : ஏ , 

ஞ , து 
கர வரிசையில் : D , B 
ஈகார வரிசையில் : Z , X 


மேலே குறிப்பிட்டுள்ள எட்டு எழுத்துக்களில் ஏ . , W X 
எழுத்துக்கள் வட்டெழுத்தில் காணப்படவில்லை , 


தமிழ் எழுத்தில் , பத்தாம் நூற்றாண்டு இராசராசன் 
காலத்து கல்வெட்டுகளிலும் இந்த எட்டு எழுத்து வடிவங்கள் 
காணப்படவில்லை . 


( Ref . Scripts in and around India 1960 by Mr. V. Kannian ) 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
பட்டெழுத்து தமிழ் எழுத்து 


93 கை 


10 


கொ 


11 


12 


கௌ 


இல்ல 


23 


பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் , கண்டெடுக்கப் 
பட்ட திருகடித்தானம் சாஸனம் , திருவல்லா சாஸனங்களில் சில 
குறிப்பிடத்தக்க சொற்களைக் கீழேகொடுத்துள்ளேன் . இச்சாஸ 
னங்கள் பத்தாம் நூற்றாண்டைச் 

சார்ந்தன . 
வட்டெழுத்தில் எழுதப்பட்டுள்ளன . 


சாஸனங்கள் 


1. முக்கழைஞ் னு 
2. பதின் கழைஞ் ஞ 
3. பதினைஞ்ஞ கழைஞ்னு பொன் 

மேலே உள்ள சொற்கள் , முக்கழைஞ்சி , பதின் கழைஞ்சு, 
பதினைஞ்சு கழைஞ்சு என்று இருக்க வேண்டும் . ஆனால் சேர 
நாட்டு தமிழ் உச்சரிப்பிற்கு ஏற்ப அவ்வாறு எழுதப்பட் 
டிருக்கலாம் என்று தோன்றுகிறது . 


இதேபோல் 


1. முஞ்ஸ் நாட்டில் 
2. காஞ்ஞி ரக்காடு 
3. வஞ்ஸ் மண் வடசேரி 


ஆகிய சொற்கள் , முஞ்சி நாட்டில் , காஞ்சிரக்காடு , வஞ்சிமண் 
வடசேரி என்று இருக்கவேண்டும் . 


இதேபோல் , 


1 , துடங்கந்நாள் 
2. இளங்கன்ற நாட்டு நங்கையார் 


ஆகிய சொற்கள் தொடங்குந்தாள் , இளங்குன்ற நாட்டு நங்கையார் 
என்று இருக்க வேண்டும் . 


இதே போல் 


துடங்கி 


என்ற 


சொல் தொடங்கி என்று 


இருக்க 


வேண்டும் . 


24 


| 


தமிழ் நாட்டில் வழக்கில் இல்லாத இந்த எழுத்து வகைகள் 
சேர நாட்டில் எக்காலத்தில் வழக்கில் வந்தன , எத்தனை 
ஆண்டுகள் இருந்தன என்பதை மேலும் ஆராய்ச்சி செய்தால் 
தமிழ் மொழிக்கும் மலையாளத்திற்குமுள்ள தொடர்பு நன்கு 
வெளிப்படும் . 


( 0 ) 


தற்கால தமிழ் உயிர் மெய்யெழுத்துக்களான து . 
வட்டெழுத்தில் 

நா , ணா , றா வென்று தனித்தனியாக எழுதப்பட்டுள்ளன . 


இதே போல் 


தூ , நூ . ரூ , லூ , எழுத்துக்கள் 


துர , நூ , ரு , லுா வென்று 

லு வென்று தனித்தனியாக எழுதப் 
பட்டுள்ளன . 


25 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 


ங 


2 | AY ஙா 

B 


திருக்கடித்தானம் 


3 


உல 


- இரவிவர்மன் 
மம்- தூத்தண்டு 


4 


தெரியவில்லை 


53 


து 


திருவல்லா 
சானைம் 
10- ம் -தூற்ருண்டு 


6 


இல்லை 


7 


ஙெ தெரியவில்லை 


8 


ஙே தெரியவில்லை 


26 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 

திருவல்லா 
9 

வை 

10- ம்- நூற்றாண்டு 

திருக்காக்கரை 
10 

ஙொ பாஸ்கா இரவவர்மன் 

10- ம் -நூற்றாண்டு 


சாஸனம் 


11 J நோ 


திருவல்லா 

சாஸனம் 
10 - ம் நூற்றாண்டு 


12 


வெள் 


இல்லை 


27 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 

தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 
13 ச 
2 சா 
3 on சி 
400 சி 
5 | 


சு 


6 


சூ 


வைகை படுகை 
கல்வெட்டு , 
சேந்தன் 
50 - வது ஆண்டு 


70 செ 
83 சே 


28 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 

சை 


9 


10 


சொ 


11 


- சோ 


12 


சௌ 


இல்லை 


29 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


1 


ஞ 


2 


து 


ஞா 


3 


கும் 


D 


திருவல்லா 

சாஸனம் 
10 - ம் நூற்றாண்டு 


4 


5 


நு 


தளவாய்புரம் 
சாசனம் 


ஸ்ரீ தெரியவில்ல 
ஆஞ 
உ w 
கு 

அ ஞெ 
8 ஞே 


6 


திருவல்லா 

சாஸனம் 
10- ம் நூற்றாண்டு 


7 


திருக்காடித்தானம் 

சாஸன -2 
பாஸ்கரா - 

- இரவிவர்மன் 
10 - ம் நூற்றாண்டு 


30 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

திருவல்லா 
9 

( HOZUR TREASUREY 

PLATES) 


சாஸனம் 


10 


11 


ஞொ தெரியவில்லை 
ஞோ தெரியவில்லை 
ஞெள் இல்லை 


12 


31 


1 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 

தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 

O Lட 
2 | Ov டா 
3 | OM 


டி 


Leடீ 


5 


400 

Gq டு 
Sv டூ 
750 டெ 
8 vo 

OL 


6 


32 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 
9 வடை 
10 டொ 


11 UY டோ 


12 


டௌ 


இல்லை 


1 


| 


3. ) 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 

தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


| 


ண 


2 


9 
I ணா 
90 ணி 
மே ணீ 


3 


4 


5 


ணு 


6 


au 


ணு 


திருவல்லா 

சாஸனம் 
10 - ம் - நூற்றாண்டு 


7 


நீ ணெ 
3 ணே 


8 


3 


3.1 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


9 


10 


3 ணை 
3 ணொ 
3 ணோ 


சின்னமனூர் 


சாசனம் 


11 


12 


ணெள இல்லை 


35 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


1 


த 


3 
23 தா 
30 தி 
30 தீ 
1 ) து 


3 


4 


5 


7 


தெ 


8 


ததே 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 

தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


93 தை 
10 250 தொ 
11 தோ 

தௌ 


12 


இல்லை 


31 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 
ந 


4 


1 2 
2 21 நா 
320 நி 
25 நீ 

2 நு 
6 2 , நூ 
7 நெ 
8 நே 


5 


நு 


38 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 


N 


92 நை 
2 நொ 
2 நோ 


10 


11 


12 


நௌ இல்லை 


39 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் கற்கால 
வட்டெழுத்து தமிழ்எழுத்து குறிப்பு 


| ? 


Uப 


2 


4 


واره 


3 200 பி 

பீ 

g 
R பு 
6 பூ 

ப பெ 


5 


7 


8 


பே 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 


தற்காலம் குறிப்பு 


9 


பை 


10 


11 


2 பொ 
2 போ 
பௌ 


12 


இல்லை 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 


1 


ம 


2 7 மா 


3 


மி 


4 மீ 


5 


மு 


6 


ஆ 


மூ 


7 


மெ 


8 


13 மே 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


2 மை 


10 


மொ 


11 


மோ 


12 


மௌ 


இல்லை 


-13 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 

3 
Wய 
2 

யா 


5 


Uயு 


30 J 
40 யீ 
பes 
Um யூ 
10 யெ 
ல 


6 


சாலை கிராமம் 
பரமக்குடி 

வட்டம் 
10 - ம் . நூ.ஆ. 


7 


8 


ow 


41 


தற்கால குறிப்பு 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 
9 யை 
10 ப 

யொ 
11 U 

யோ 


12 


யௌ இல்லை 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் 

தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


| 


1 


ர 


2 


329 

ரி 
41 79 

ரீ 
- 
5 ரூ 


5 


ரு 


6 


7 


ரெ 


8 


1 


46 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 

ரை 


9 


10 


ரொ 


11 


* ரோ 


12 


ரௌ 


இல்லை 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 


1 


3 


ல 


25 லா 
3 லலலி 
4 | o லீ 
5 
53 லு 

₹ லூ 
எல்லெ 


7 


8180 லே 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


9 


லை 


10 


லொ 


பால லோ 


12 


லௌ 


இல்லை 


49 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 
1 2 வ 


வா 


4 


2 
3 o வி 
20 வி 
5 அ 
அவு 
பூ வூ 
73 வெ 
810 வே 


6 


4 


50 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து குறிப்பு 
9 | வை 


10 


வொ 


11 


W வோ 


12 


வெள் இல்லை 


51 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 
, 

குறிப்பு 
பூ 


| 


2 


3 


4 


சாலைகிராமம் 
பாண்டியர் 
கல்வெட்டு 


டி ழா 
90 Nமி 
you j 
5 தழு 

* மூ 
9 ழெ 
84 


6 


திருவல்லா 

சாஸனம் 
10- ம் - நூற்றாண்டு 


7 


52 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 
GG 


9 


10 


டி ழை 
ழ ழொ 
" p Gọn 

ழௌ இல்லை 


11 


IT 


12 


53 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


| 


2 


3 


ளள 
வளா 

ளி 

ளீ 
ஆளு 
6 ம் ளூ 
எளெ 


4 


5 


7 


8 


ளே 


54 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்தி குறிப்பு 


10 


911 ளை 

ளொ 
IN ளோ 

ளௌ 


12 


இல்லை 


உயிர் மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால / 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 
ற 


| 


> 


2 


ரு 


3 


4 


5 


Lo றி 
So றீ 
20 று 
30 • 
நற 
A றே 


6 


றூ 


7 


8 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 

குறிப்பு 


9 


10 


நறை 

றொ 
3J 

றோ 
றௌ இல்லை 


11 


12 


57 


1 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து . 

குறிப்பு 
y 
ன 
2 
3 வனி 


(09) 


4 


elle 


09 


5 னு 
6 3 


னூ 


இராசசேகரசாஸனத்தில் னூ-இந்தவடிவமும்உள்ளது. 

(8-9-ம்நூ.ஆ.) (T.A.SERIES,VOLIIPARTI) 


7 


னெ 


8 


வ 


னே 


58 


உயிர்மெய் எழுத்துக்கள் 
தமிழ் தற்கால 

குறிப்பு 
வட்டெழுத்து தமிழ் எழுத்து 


9 நனை 
10 ல் னொ 
11M 
MAI னே 


12 


னௌ 


இல்லை 


1 


59 


5 . 


1 கோமாறஞ்சடையற்கு உ 
2. த்தர மதி ,களக்குடிவை 
3. ந் மூவெந்த மங்கலப் 
4. பேரரையன் ஆகிய மாறங் 

காரி இக்கற்றளி செய்து 
6. நீர்த் தளியாதெய் ராரொ 
7. ஹணஞ் செய்த பின்னை அவ 
8. னுக்கு அநஜந் உத்தர 
9. க , வடி மெய்தின பாண்டி 
10. மங்கல விசை அரையன் 
11. ஆகிய மாறன்னெ இ 
12. னன் முகமண்டமஞ் செ 

13. ய்து நீர்த்தளித்தான் . 
- பாண்டியன் பராந்கதன் காலத்து ( கி.பி -8 ம் நூற்றாண்டு ) 
வட்டெழுத்துக்கல்வெட்டு . மெய்யெழுத்துகளில் புள்ளி இல்லை 

பதை கவனிக்கவும் . அக்கல்வெட்டின் பொருள் மேலே 
தமிழ் எழுத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது . இடையிடையே 
சில கிரந்த எழுத்துக்களும் கலந்துள்ளன . 


ஏழாம் ஏடு பின்புறம் 
104. வது செலாநிற்ப ஆங்கொருநாண் மாட மாமதிற்கூடற்பாடு 

நின்றவர் அ 
105. கரிக்கக் கொற்றவனேய் மற்றவரைத் தெற்றென நன்கு 

கூவி என்னேய் நுங்குறை 
106. என்று முன்னாகப் பணித்தருள மேனாணின் குரவராற் பான்முறை 

இன்வ 
107. ழுவாமை மாகந்தோய் மலர்ச்சோலைப் பாகனூர்க் கூற்றத்துப் 

படுவது 
108. ஆள்வதானை யடல் வேந்தேய் வேள்விகுடி என்னும்பியர் 

உடையது ஒ 


109. ல்காத வேற்றானை ஓடோதவேலி உடன் காத்த பல்யாக 

முதுகுடுமி 


110 , ப் பெருவழுதி என்னும் பயானாற் வேள்விகுடி என்னப்பட்டது 


111. கேள்வியிற்றரப்பட்ட தனைத் துளக்கமில்லாக் கடற்றானையாய் 


112. ரா லிறக்கப்பட்டது என்று நின்றவன் frI ஞ் செய்ய நன்று 

நன்றென்று 
113. முறுவலித்து நாட்டானின் பழமையாதல் காட்டி நீ ( கொள்க 

வென் ] ன நாட்டாற்றன் 


( வேள்விக்குடி செப்பேடு ஏழாம் ஏடு - பின்புறம் . வட்டெழுத்து , 
செப்பேட்டின் தமிழ் எழுத்துக்கள் தொகுப்பு ) 


ஏழாம்ஏடு-பின்புறம் 


หน 


104 


105 


106 


107 


ก 


3,33,3 


20(งorg*26 


ชาวนา 


109 


108 


لک د 


83x203 
: 46489292939333 (5783ะยอง3313434 

4S333-33-8528เวชฯ 

3333336 895y1213Sys 
Jos 
? 
s 
/ 
24v 
g2931 

So69 "9654294983698 2009-05133งง่9/9 

N8-24-293 35%%]2324299.99% 
59 
% 
83 
) 4ขงยัง331346035333%829934-44933 ว่าวนง่ะ08592954233435-22 

5 
: 
2 
: 
24,2,353 
) 
2 
/ 
60-9529 
Rs9N3w326 
2 
/ 
2.5 


ور 


2 


110 


111 


113 


112 


வேள்விக்குடிசெப்பேட்டின்ஏழாம்ஏட்டின்பின்புறம்-வட்டெழுத்து-கி.பி.8-ம்நூற்றாண்டு-மெய்யெழுத்துக்களில்புள்ளிஉள்ளதைக்காணலாம். 


அகர முதலெழுத் தெல்லாம் 
ஆதி பகவன் முதற்றே யுலகு 

- குறள் 
8333 33ig3 3ดง-29 
பூ 3 ப 4334 
பலன் 

- பல 


பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்த 
நான்முகன் தொழுது நன்கியம்புவன் எழுத்தே 

- நன்னூல் (எழுத்தியல் ) 
sto m 3 ஆ 3 பை மல 
D823 3u3 பழு 
2333 எழ 33 

-2 ல 
(கழு பல ) 


பார்வையிட்ட புத்தங்கள் 


1. பாண்டியர் செப்பேடு பத்து - தமிழ் வளர்ச்சிக் கழகம் 
2. தொல் காப்பியம் - எழுத்ததிகாரம் - இளம் பூரணம் - 

வ . உ . சி . பதிப்பு ( 1941 ) 
3. பண்டை தமிழ் எழுத்துகள் - தி . நா . சுப்ரமணியம் ( 1938 ) 
4. பாண்டியர் வரலாறு - டாக்டர் கே . வி . இராமன் 
5. செங்கம் நடுகற்கள் - இரா , நாகசாமி 
6. Indian Epigraphy and South Indian Scripts . by 

C. Sivarama murthi M.A. ( 1966 ) 
7. Scripts in and around India . compiled by V. Kannian B.A. 

( Govt . Museum Bulletin Madras ) ( 1960 ) 
8. Epigraphia Indica Vol. XXXIII part IV October 1959 . 
9. Tamil Brahmi Inscriptions Iravatham Mahadevan 

( 1970 ) 
10. Travancore Archeological serils -- Vol . Il Part Ill . by 

TA. Gopinatha Rao M.A. and K.V. Subramaniya Iyer B.A 
11. Seminar on Inscriptions 

Edited by Dr. R. Nagaswamy 
12 . 

Elements of Indian paleography - ( 4th to 7th C ) by 
A.C. Burnell .. 


13. Specimens of vatteluthu inscriptions Travancore 

Archeological serils | by T.A. Gopinatha Rao . 


